சாத்தானுக்கு 
இடங்கொடாதிருங்கள்‌ 








அப்போஸ்தலர்‌ 5- 6 








சாத்தானுக்கு இடங்கொடாதிருங்கள்‌ 


செய்தி: 
அப்போஸ்தலர்‌ 5- ஏசுதாசன்‌ 
புதிய எருசலேம்‌ சபை 
நாகர்கோவில்‌ 
Ph- 8903131260, 9489529462 
www.newjerusalemnews.in 


Special sermon as telecasted on Nambikkai TV 
on 6 May 2021 


Video sermon transcribed by 
“Glory To God (GTG)" 
NJC Bengaluru 


இந்த வீடியோ செய்தியை ஈடு! Youtube channel - ல்‌ காணலாம்‌. 


Page 2 of 15 


சாத்தானுக்கு இடங்கொடாதிருங்கள்‌ 


அப்போஸ்தலர்‌ 5- ஏசுதாசன்‌ 


அன்பான தேவனுடைய பிள்ளைகளே 


ஆண்டவராகிய தேவன்‌ நம்மை ஆசீர்வதிக்க சித்தம்‌ கொண்டிருக்கிறார்‌. 
நம்மை எப்போதும்‌ ஆசீர்வதிக்கவே தேவன்‌ விரும்புகிறார்‌. ஆனால்‌, அவருக்கு 
எதிரிடையான ஒரு தீய சக்தி அவருக்கு எதிராகவே கிரியை செய்து கொண்டு 
வருகிறது. அந்த தீமையான சக்தி நாம்‌ தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டு 
விடக்கூடாது என்று விரும்புகிறது. நம்‌ மனதில்‌ புகுந்து நம்மை கெடுத்து, நாம்‌ 
பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படூத்தப்பட்ட அருமையான நன்மைகளை 
நம்மைவிட்டு தூரப்படூத்த அத்தீயசக்தி போராட்டம்‌ நடத்துகிறது. 


நாம்‌ மனதில்‌ இந்த தீயசக்திக்கு இடம்‌ கொடுக்கக்‌ கூடாது என்பது இன்று 
நமக்கு தேவன்‌ தருகிற ஆலோசனையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய 
பரிசுத்த பவுல்‌ எபேசியருக்கு நிருபம்‌ எழுதும்போது, 


பிசாசுக்கு இடங்கொடாமலும்‌ இருங்கள்‌. (எபேசியர்‌ 4:27) 
என்று எச்சரித்து எழுதுகிறார்‌. 


தீயசக்தியாக இருக்கிற அந்த சத்துருவாகிய சாத்தான்‌ மனுமக்களை 
கெடுக்க வேண்டும்‌. அவர்கள்‌ சந்தோஷமாய்‌ இருக்கக்‌ கூடாது, தேவன்‌ 
வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடவேக்கூடாது 
என்ற ஒரே நோக்கத்துடன்‌ இருக்கிறான்‌. 


நமக்கு கொடுக்கப்படூகிற எச்சரிப்பு என்னவென்றால்‌ அவனுக்கு இடம்‌ 
கொடுத்து விடக்கூடாது என்பதுதான்‌ இடம்‌ கொடுக்காத வரைக்கும்‌ அவன்‌ 
நமக்குள்ளே எந்த கிரியையும்‌ செய்ய முடியாது. 





நீங்கள்‌ கோபங்கொண்டாலும்‌ பாவஞ்செய்யாதிருங்கள்‌, சூரியன்‌ 
அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள்‌ எரிச்சல்‌ தணியக்கடவது; 
(எபேசியர்‌ 4:26) 


சத்துரு இப்படித்தான்‌ முதலில்‌ வருவான்‌.நம்முடைய பலவீனங்களை 
பயன்படுத்தி அவன்‌ உள்ளே வருவான்‌. கோபம்‌ எரிச்சலாக மாறி நம்மை 
மேற்கொள்ள முயற்சிக்கும்‌. ஆகவே, அது தணிக்கப்பட வேண்டும்‌. 

எரிச்சலுடனே தொடர்ந்து செல்வீர்கள்‌ என்றால்‌ அது நெருப்பாக மாறி 
பற்றி எரியும்‌, கெட்ட சொப்பனங்கள்‌ உண்டாகும்‌, நம்‌ மனதை 
குழப்பிப்போடும்‌, குடும்பங்களை பிரித்துப்‌ போடும்‌ , தேவன்‌ நமக்காக 


Page 3 of 15 


வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்‌ கொள்ளவிடாதபடி தடை 
செய்துவிடும்‌. 


கோபம்‌ வராமலே இருக்க வேண்டூம்‌ என்பதல்ல அது கண்டிப்பாக வரும்‌. 
ஆனால்‌, அப்படி கோபம்‌ வந்தால்‌ பாவம்‌ செய்யக்கூடாது. நாம்‌ கண்டிப்பாக 
பாவம்‌ செய்து விடக்கூடாது. 


நம்முடைய வார்த்தையினாலே பாவம்‌ செய்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட 
சமயத்தில்‌ நாம்‌ மிகவும்‌ கவனமாக இருக்க வேண்டும்‌ என்று வேத வசனம்‌ 
நம்மை எச்சரிக்கிறது. 


நம்மை மிகவும்‌ கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும்‌. அவ்விடத்திலே 
சத்துரு வந்து அவர்களோடு சினேகமாக இருக்க முடியாது. கெட்ட 
ஆலோசனைகளை தந்து கெடுக்க முடியாது. அவர்களுக்கு தேவன்‌ 
வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை தடை செய்யவே முடியாது. இந்த வேத 
வசனம்‌ அதைத்தான்‌ தெளிவாக சொல்லுகிறது. 


ஆதியிலே மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவன்‌ ஆளும்‌ சக்தி 
கொடுத்திருந்தார்‌. ஆண்டு அனுபவித்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்று 
சொல்லியிருந்தார்‌. அனைத்தையும்‌ ஆண்டூ கொள்ளுங்கள்‌ என்று உரிமை 
கொடுத்திருந்தார்‌. 





அதை கெடுக்க சாத்தான்‌ வஞ்சமகமாய்‌ திட்டம்‌ தீட்டினான்‌. தீய 
கவர்ச்சிகரமான ஆலோசனைகளை மனதில்‌ நுழையப்‌ பண்ணினான்‌. 
தீமையான ஆலோசனைகள்‌ நாம்‌ கேட்கும்‌ போது நன்றாக இன்பமாக 
இருக்கத்தான்‌ செய்யும்‌. ஆனால்‌, அந்த ஆலோசனைகளுக்கு ஒருபோதும்‌ 
செவிகொடுத்து விடவே கூடாது. 








ஆதாமும்‌ ஏவாளும்‌ அருமையாக தேவனாகிய கர்த்தருடைய 
பிரசன்னத்தில்‌ களிப்பாய்‌ இருந்தார்கள்‌. அந்த ஏதேன்‌ தோட்டத்தில்‌ இருந்த 
எல்லா விதமான உச்சிதமானவைகளை அனுபவித்து சந்தோஷம்‌ 
கொண்டிருந்தனர்‌. 





பொறாமை கொண்ட அந்த அசுத்த ஆவி அவர்களை கடவுளை விட்டூ 
பிரித்துவிட வேண்டும்‌ என்பதற்காக சத்துரு திட்டமிட்டு ஒரு நாள்‌ 
ஆதாமுடைய துணைவி ஏவாள்‌ தனியாய்‌ இருக்கிற நேரத்திலே அவளோடு 
சம்பாவித்தான்‌ . இந்த மரத்தின்‌ கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ? 
இது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ? என்று சொல்லுகிறதை ஏவாள்‌ 
செவிகொடுத்து கேட்டாள்‌. 





தேவனாகிய கர்த்தர்‌ உண்டாக்கின சகல காட்டூ ஜீவன்களைப்‌ 
பார்க்கிலும்‌ சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி: 


Page 4 of 15 


நீங்கள்‌ தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின்‌ கனியைய புசிக்க கூடாது 
என்று சொன்னது உண்டோ என்று கேட்டான்‌. (ஆதி 3:1) 


சாத்தான்‌ ஏவாளுக்கு இன்னும்‌ அதிகமான வார்த்தைகளை சொல்லி 
இருப்பான்‌.தேவன்‌ நமக்கு தவறான ஆலோசனை சொல்லிவிட்டாரே, அவரைப்‌ 
போல நாம்‌ மாறிவிடுவோம்‌ என்ற பொறாமை கொண்டு இப்படி செய்து 
விட்டார்‌ என்று மனதில்‌ ஏவாள்‌ எண்ணம்‌ கொண்டாள்‌. ஏனென்றால்‌ பிசாசுக்கு 
அவள்‌ மனதில்‌ இடம்‌ கொடுத்துவிட்டாள்‌ அல்லவா? 





மனதிலும்‌ சிந்தனையிலும்‌ பார்வையிலும்‌ இடம்‌ கொடுக்கும்போதே 
போராட்டம்‌ வருகிறது. பிசாசுக்கு இடம்‌ கொடுக்காத வரைக்கும்‌ தான்‌ ஒரு 
போராட்டமும்‌ வருவது இல்லை. போராட்டத்திற்கு இடம்கொடாவிட்டால்‌ 
அவர்கள்‌ கண்ணை மூடினால்‌ தேவனை பார்ப்பார்கள்‌ , தேவ தரிசனங்களை 
காண்பார்கள்‌. பரலோகத்தில்‌ உள்ள உயரிய மகிழ்ச்சியை உணருவார்கள்‌. 








ஆனால்‌ பிசாசுக்கு இடம்‌ கொடுத்துவிட்டால்‌ அவர்கள்‌ கண்களை 
மூடினாலும்‌ சரி, காதை மூடினாலும்‌ சரி, போராட்டம்‌, போராட்டம்‌, போராட்டம்‌ 
தான்‌. பாவம்‌ செய்ய வேண்டும்‌ என்கிற எண்ணம்‌ உண்டாகிறது. சாத்தானின்‌ 
வஞ்சக , தந்திர வார்த்தைகளுக்கு செவிகொடுத்த ஏவாளின்‌ மனதில்‌ 
அம்மரத்தின்‌ கனி இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இப்போது தோன்றியது. 
பாவம்‌ உலகத்தில்‌ இவ்விதமாகத்தானே பிரவேசித்தது.இது தான்‌ நாம்‌ 
கவனிக்க வேண்டியது காரியம்‌. 





அருமையானவர்களே! ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களை , தேவனோடு 
ஐக்கியமாக இருக்கிறவர்களை கெடுத்து கீழே தள்ளுவதற்காக , தேவ 
ஐக்கியத்தை விட்டு பிரித்து தன்னோடு ஐக்கியமாய்‌ இருக்கும்படியாக சத்துரு 
பற்பல வகையிலும்‌ போராடுகிற கடைசி காலமாக இது இருக்கிறது. 


ஆதாமும்‌ ஏவாளும்‌ தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசுக்கு இடம்‌ 
கொடுத்தபடியால்‌ தெய்வீக உறவை அந்த இன்பமான வாழ்க்கையை, ஏதேன்‌ 
தோட்டத்திலே அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த அருமையான 
நன்மையானவைகளையெல்லாம்‌ அவர்கள்‌ இழந்துவிட்டார்கள்‌ . அவர்கள்‌ 
தோட்டத்திற்கு வெளியே துரத்தப்பட்டார்கள்‌. 


அவர்களுக்கு தேவன்‌ மகிமையாய்‌ கொடுத்திருந்த ஆளும்‌ அதிகாரம்‌ 
எங்கு போனது தெரியுமா?. மனிதனுடைய எதிராளியாகிய பிசாசின்‌ கையில்‌ 
இந்த அதிகாரங்களெல்லாம்‌ போய்விட்டது. 


இந்த லோகத்தில்‌ துன்மார்க்க கிரியைகளை நடப்பிக்கிற மோசமான 


மனிதர்கள்‌ எத்தனையோ பேர்‌ இந்த உலகத்தில்‌ இருக்கிறார்கள்‌. ஒருவன்‌ 
நன்றாக வாழ்கிறான்‌ என்றால்‌ அவனுடைய சொத்து சுதந்திரத்தை, 


Page 5 of 15 


அவனுடைய வீடு வாசல்களை, அவர்களை கெடூப்பதற்கு வித விதமான துஷ்ட 
ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை கெடுத்துவிடூகிறார்கள்‌ அல்லவா?. 


அதே போல்‌ தான்‌ இந்த பிசாசு என்பவன்‌ ஒரு கெட்ட சக்தி. அந்த 
கெட்டசக்தி இந்த வேலையை தான்‌ இன்றும்‌ தீவிரமாக செய்து கொண்டு 
இருக்கிறது என்பதை நாம்‌ கவனமாக கவனித்து அறிந்து கொள்ள வேண்டும்‌. 


இதற்கு நாம்‌ செய்ய வேண்டிய காரியம்‌ என்ன? . கர்த்தர்‌ சொன்ன 
வார்த்தைகளை, அவர்‌ கொடுத்த கட்டளைகளை, பிரமாணங்களை மிகவும்‌ 
கவனமாக கைக்கொள்ள வேண்டும்‌. அப்போது பிசாசுக்கு தங்க இடமே 
இல்லை. 


அதுதான்‌ கோட்டைச்சுவர்‌. அது தான்‌ கதவு, அதுதான்‌ பூட்டு, அதுதான்‌ 
அவர்களுக்கு பாதுகாப்பு. இப்படிப்பட்ட பாதுகாப்பை தாண்டி எந்த சக்தியும்‌ 
உள்ளே வருவது இல்லை. நாம்‌ கதவை திறந்து விடாத வரைக்கும்‌ சாத்தான்‌ 
உள்ளே வரமுடியாது. பிசாசுக்கு இடம்‌ கொடாமல்‌ இருங்கள்‌ என்று 
இறைவாக்கு சொல்லுகிறது. இயேசு சுவாமி சொல்லுகிறது என்ன?. இதோ 
உலகத்தின்‌ அதிபதி வருகிறான்‌ என்று ஆண்டவர்‌ சொன்னாரே! 


இனி நான்‌ உங்களுடனே அதிகமாய்‌ பேசுவதில்லை. இந்த உலகத்தின்‌ 
அதிபதி வருகிறான்‌. அவனுக்கு என்னிடத்தில்‌ ஒன்றுமில்லை. 
(யோவான்‌ 14:30) 


அது எப்படி? சாத்தான்‌ உலகத்தின்‌ அதிபதியானான்‌.? ஆதாமுக்கும்‌ 
ஏவாளுக்கும்‌ கொடூத்த அந்த அதிகாரம்‌. உலகத்தின்‌ அதிபதியாக 
இருக்கும்படியாக அவர்களை அதிகாரப்படூத்தியது தேவன்‌. அவர்களுக்கு 
ஒப்புக்கொடூக்கப்பட்ட அதிகாரத்தை அந்த இனிமையான வாழ்க்கையை 
கெடுக்க வேண்டும்‌ என்று சாத்தான்‌ நினைத்தான்‌. சாத்தான்‌ மனிதனுடைய 
சந்தோஷத்தை, மனிதனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஒரு தீய சக்தி. 





தேவனுடைய வார்த்தையை மீறும்படி சாத்தானின்‌ வார்த்தையை 
செவிமடுத்து ஏற்றுக்கொண்டபடியினால்‌ , பாவம்‌ செய்தபடியினால்‌, இழந்த 
அந்த ஆளுகை அதிகாரத்தை சாத்தான்‌ வஞ்சகமாக எடூத்துக்கொண்டான்‌. 
உலகத்தின்‌ அதிபதியாக மாறினான்‌. 


சாத்தானை பார்த்து ஆண்டவர்‌ சொல்லும்போது இதோ உலகத்தின்‌ 
அதிபதி வருகிறான்‌ அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்றார்‌. 


உங்களிடத்திலும்‌ கூட அவன்‌ வருவான்‌. இந்த பிசாசு நம்மோடு 
போராடமாட்டான்‌ என்று சொல்லமுடியாது. அவன்‌ வருவான்‌. அவனுக்குரியது 
ஒன்றும்‌ நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனிடத்தில்‌ இருக்கிற கெட்ட 
கிரியைகள்‌, பொறாமைகள்‌, சூதுவாதுகள்‌ , பலவிதமான தீய எண்ணங்கள்‌, தீய 


Page 6௦7 15 


பழக்கங்கள்‌ நம்மிடத்தில்‌ இருக்கக்‌ கூடாது. அப்படி நமக்குள்‌ இருக்கும்‌ 
என்றால்‌ அவன்‌ நம்மில்‌ ஒருவனாக நம்மோடு கூட இருப்பான்‌. நமக்குள்‌ அந்த 
எண்ணங்கள்‌ இருக்கும்‌ போது அவனுக்கு நாம்‌ இடம்‌ கொடுக்கிறோம்‌ என்று 
அர்த்தம்‌. இயேசு சுவாமி அருமையாகச்‌ சொன்னார்‌, இந்த உலகத்தின்‌ அதிபதி 
வருகிறான்‌ அவனுக்கு என்னிடத்தில்‌ ஒன்றும்‌ இல்லை என்று. 


ஏனென்றால்‌ , இயேசு மனித ரூபமெடுத்து நம்மை ரட்சிக்கும்படி 
இவ்வுலகத்தில்‌ வந்தார்‌. அவர்‌ நம்மைப்‌ போல மனித ரூபம்‌ 
கொண்டபடியினால்‌ சாத்தானால்‌ போராடூம்படி அவரிடம்‌ வர முடிந்தது. 
போராடூம்படி சாத்தான்‌ அவரைத்தேடி அந்த கெத்சமனே தோட்டத்திற்கு 
வருகிறான்‌. கர்த்தராகிய இயேசு சொன்னார்‌, உலகத்தின்‌ அதிபதி வருகிறான்‌ 
அவனுக்கு என்னிடத்தில்‌ ஒன்றுமில்லை என்றார்‌. 





ஒரு மனிதன்‌ நேர்மையாக புனிதமாக ஜீவித்தானென்றால்‌ அவன்‌ எந்த 
சூழ்நிலையையும்‌ கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதிகாரங்களை 
கண்டு கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. திரு 
வசனத்தின்‌ மூலமாக நாம்‌ அறிந்துகொள்வது இதுதான்‌. குற்றம்‌ செய்தவன்‌ 
தானே பயப்பட 6ேவண்டூம்‌.நேர்மையாக இருக்கிறவன்‌ ஏன்‌ பயப்பட வேண்டும்‌? 
அவன்‌ பயப்பட மாட்டான்‌. 


அருமையானவர்களே! 
சோதனை எப்போது ஏற்படும்‌ ?. 


அருமை இரட்சகர்‌ இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம்‌ 
சோதனைகள்‌ ஏற்படும்‌?. அவ்வேளையில்‌ அவன்‌ தேவ ஆசீர்வாதத்தை 
பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டூம்‌?. சத்துரு அவனிடத்தில்‌ வருவதற்கு இடம்‌ 
இல்லாது இருக்க அவன்‌ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌, என்பதெல்லாம்‌ 
நமக்கு திருமறையிலே அருமையாக இயேசு சுவாமி விளக்கிக்‌ 
கொடுத்துள்ளார்‌. அருமையான சொற்பொழிவுகளை, அருமையான 
புத்திமதிகளை , ஆலோசனைகளை, கண்டிப்புகளை, உபதேசங்களை 
அப்போஸ்தலர்கள்‌ மூலம்‌ எழுதிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 


ஆவியானவரின்‌ தூண்டுதலினால்‌ வனாந்திரத்தில்‌ சோதிக்கப்படூவதற்கு 
இயேசுவானவர்‌ கொண்டூசெல்லப்பட்டார்‌. (மத்தேயு 4: 1) 


இந்த சோதனை எப்போது அவருக்கு சம்பவித்தது?, அவர்‌ ஞானஸ்நானம்‌ 


பெற்று, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட உடனே தான்‌ இந்த சூழ்நிலை 
அவருக்கு உண்டாயிற்று. 


Page 7 of 15 


சிலர்‌ சொல்லுவார்கள்‌, நான்‌ கடவுளை கும்பிட்டு கொண்டிருந்தபோது 
எந்த பிரச்சினையும்‌ எனக்கு ஏற்படவில்லையே. ஞானஸ்நானம்‌ பெற்று 
பரிசுத்த ஆவிவின்‌ அபிஷேகம்‌ பெற்று, இப்படிப்பட்ட ஒரு அருமையான 
இரட்சிப்பின்‌ புனிதமான வாழ்க்கைக்குள்‌ வந்த பின்னர்‌ தானே எனக்கு வித 
விதமான சோதனைகள்‌ உண்டாகிறது என்று சொல்லுவார்கள்‌. 








உண்மையாகவே நம்‌ இரட்சிப்புக்கு பின்னர்‌ தான்‌ சோதனைகளே 
உண்டாகும்‌. இயேசு சுவாமி நமக்கு வழிகாட்டி விட்டூ தான்‌ போயிருக்கிறார்‌. 
அவர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌, ஞானஸ்நானம்‌ பெற்று கரையேறி வெளியே 
வந்த போது பரிசுத்த ஆவியானவர்‌ அவர்‌ மேல்‌ புறாவின்‌ ரூபம்‌ கொண்டு 
இறங்கினார்‌. 





அதற்குப்‌ பிறகு உடனே அவர்‌ பிசாசினால்‌ சோதிக்கப்படூவதற்கு 
ஆவியானவரால்‌ வனாந்திரத்தில்‌ கொண்டூபோகப்பட்டார்‌. ஒரு மனிதன்‌ 
பரலோக ராஜ்யத்திற்கு உரிய பண்பை அவன்‌ பெற்றுக்‌ கொண்ட உடனே 
அதை கெடுப்பதற்கு சாத்தான்‌ சோதனை செய்வதற்க்காக உடனே நம்மை 
பின்பற்றுவான்‌. 


சோதனையை கண்டு பயந்து, அழைக்கப்பட்ட அந்த மேன்மையான 
வழியை விட்டூவிடட்டூம்‌, அந்த மார்க்கத்தை விட்டூ விடட்டும்‌, இரட்சிப்பை 
விட்டூ விடட்டூம்‌, பரலோகத்துக்கு போகிற அந்த எண்ணத்தை அவன்‌ 
மறந்துவிடட்டூம்‌ என்று அவன்‌ மனதை திருப்புவதற்காக சாத்தான்‌ 
போராடூகிறான்‌. ஞானஸ்நானம்‌ பெற்று தேவனை ஏற்றுக்கொள்ளும்‌ நேரம்‌ 
தான்‌ சாத்தான்‌ போராடூகிற நேரம்‌. 








ஞானஸ்நானம்‌ பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும்‌ பிறந்த உடன்‌ 
தான்‌ இந்த போராட்டம்‌ ஆரம்பிக்கிறது. இதை நாம்‌ நன்கு தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌ "என்ன என்றே தெரியவில்லை 
முன்பெல்லாம்‌ இப்படிப்பட்ட கஷ்டமே கிடையாது. என்றைக்கு நான்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றே னோ? அன்றிலிருந்து எனக்கு இப்படி ஆகிவிட்டது" 
என்று அநேகர்‌ புலம்புகிறது இந்த காரணம்‌ தான்‌. தெய்வீக திட்டமே இது 
தான்‌ என்று அவர்களுக்கு புரியாததுதான்‌. 











மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்‌ கொள்ள நாம்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌ அல்லவா?, இதை அறிந்த சத்துரு இதை 
பறிப்பதற்காக நமக்குள்ளேயே சோர்வுகள்‌, கலக்கங்கள்‌ , பயங்கள்‌, 
சிக்கல்கள்‌ சொந்தக்காரர்களின்‌ பகைமைகள்‌, இது போன்ற பலவிதமான 
சூழ்நிலைகள்‌, நம்மை மிகவும்‌ நேசித்தவர்கள்‌ நம்மை பகைக்கும்படியான 
சூழ்நிலைகளை ஏற்படூத்துகிறான்‌. 





இவைகளெல்லாம்‌ நமக்கு நேரிடுவது எதற்காக என்றால்‌ நாம்‌ வேறு ஒரு 
உலகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம்‌ என்பது தான்‌. இந்த 


Page 8 of 15 


உலகத்தை விட்டூ விட்டூ நாம்‌ சொர்க்க ராஜ்ஜியம்‌ போவதற்காக ஆயத்தமாகிக்‌ 
கொண்டிருக்கிறோமே! சாத்தான்‌ இவைகளில்‌ இருந்து நம்மை 
தள்ளுவதற்காக, நம்முடைய மனதை இப்படிப்பட்ட மேன்மையில்‌ இருந்து 
மாற்றுவதற்காக அவன்‌ செய்கிற வஞ்சக கிரியைகள்‌ என்பதை தெரிந்து 
கொள்ளுங்கள்‌. இச்சமயத்தில்‌ நீங்கள்‌ சோர்ந்து போனால்‌ சத்குருவிற்கு 
இடம்‌ கொடுத்து விட்டீர்கள்‌ என்பதே அதன்‌ அர்த்தம்‌. 


தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌, விழித்திருங்கள்‌; ஏனெனில்‌, 
உங்கள்‌ எதிராளியாகிய பிசாசானவன்‌ கெர்ச்சிக்கிற சிங்கம்போல்‌ எவனை 
விழுங்கலாமோ என்று வகைதேடிச்‌ சுற்றித்திரிகிறான்‌. (1 பேதுரு 5:8) 


அவன்‌ சாதாரணமாக அல்ல கெர்ஜிக்கிர சிங்கம்‌ போல இவனை 
விழுங்கலாமா? அவனை விழுங்கலாமா? இவனை கெடுக்கலாமா? என்று 
வகைதேடி சுற்றித்‌ திரிகிறான்‌. ஆகவே கண்டிப்பாக அவனுக்கு இடம்‌ 
கொடுத்து விடாதீர்கள்‌ என்று இறைவாக்கு சொல்லுகிறது. சூழ்நிலைகள்‌ 
மத்தியிலே நீங்கள்‌ சோர்ந்து போய்‌ விடாதீர்கள்‌. விழிப்பாயிருங்கள்‌ 
விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்‌. 


விசுவாசத்தில்‌ நிலைத்திருந்து அவனை மேற்கொள்ள வேண்டும்‌. 
அவனுக்கு இடம்‌ கொடுத்து விடக்கூடாது. நீங்கள்‌ எந்த காரியத்திற்கும்‌ 
பயப்படாமல்‌, தொய்ந்து போகாமல்‌ கவனமாய்‌ நடந்தால்‌ அங்கு சாத்தானுக்கு 
இடமே இல்லை. தூரமாக தள்ளியே தான்‌ அவன்‌ இருப்பான்‌. 


தேவபிள்ளைகளுக்கு பல வகைப்போராட்டமும்‌, சாத்தானின்‌ தூண்டூதலும்‌ 
உண்டு. இதை நாம்‌ எப்போதும்‌ மனதில்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌. 
கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லி இருக்கிறார்‌, உங்களுக்கு உபத்திரவம்‌ இந்த 
உலகத்துல உண்டு என்று. 


நம்முடைய ஆண்டவர்‌ யூதா கோத்திரத்து சிங்கம்‌. நம்மைப்‌ 
பாதுகாப்பதற்காக, நம்மை ஆளுகை செய்வதற்காக, நமக்கு துணை 
புரிவதற்காக, நான்‌ உங்களோடு நிற்கிறேன்‌, நான்‌ இருக்கிறேன்‌ என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌.அவர்‌ நம்மைப்‌ பார்த்துச்‌ சொல்லுகிறார்‌, திகையாதே 
கலங்காதே, நீதியின்‌ கரத்தினால்‌ உன்னை தாங்குவேன்‌ என்று 
சொல்லுகிறார்‌. 


இந்த இரட்சிப்பின்‌ யாத்திரை, பரலோக யாத்திரை, பரலோகப்‌ பிரயாணம்‌ 
யார்‌ யார்‌ செய்கிறார்களோ! நிச்சயமாய்‌ அவர்களுக்கு போராட்டம்‌ உண்டு. 
அவர்களைப்‌ பார்த்துத்தான்‌ ஆண்டவர்‌, இவ்விதமான ஆறுதலான 
வார்த்தைகளை சொல்லுகிறார்‌. கலங்காதே திகையாதே என்று ஆறுதல்‌ 
செய்கிறார்‌, தேற்றுகிறார்‌. பிசாசுக்கு நாம்‌ எதிர்த்து நிற்க வேண்டும்‌. 


Page 9 of 15 


அதற்கு முன்னால்‌ நாம்‌ செய்ய வேண்டிய காரியம்‌ ஒன்று உண்டு. 
தேவனுக்கு நாம்‌ கீழ்படிய வேண்டும்‌. வேதவசனம்‌ அதையே கூறுகிறது. 
ஆகையால்‌, தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌; 


பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌, அப்பொழுது அவன்‌ உங்களைவிட்டூ 
ஓடிப்போவான்‌. (யாக்கோபு 4:7) 


அருமையானவர்களே! முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌. 
இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்‌ . தேவனுக்கு கீழ்ப்படிய 
வேண்டும்‌. இவர்களிடத்தில்‌ தான்‌ பிசாசு வரமாட்டான்‌. தேவனுக்கு 
கீழ்ப்படிந்திருக்கிற மனிதனிடம்‌ சாத்தான்‌ வரமாட்டான்‌. ஆதியிலே மனிதன்‌ 
கீழ்ப்படியாதபடியி னாலே, அவனை சாத்தான்‌ மேற்கொண்டு விட்டானே. 
அதேவிதமான போராட்டத்தை தான்‌ இப்பொழுதும்‌ மனிதனிடத்தில்‌ 
தந்திரமாக சாத்தான்‌ தொடூக்கிறான்‌. தேவன்‌ சொல்லியிருக்கிற 
வார்த்தைகளை, கட்டளைகளை மனிதன்‌ மீறவேண்டும்‌, மீற வைத்து அவனோடு 
கூட உறவாட வேண்டும்‌, அவனை கெடுக்க வேண்டும்‌. அதாவது உறவாடிக்‌ 
கெடுக்க வேண்டும்‌ என்பதே சாத்தானுடைய வஞ்சக திட்டம்‌. 


ஆண்டவர்‌ சொன்னபடியே அவருக்கு கீழ்ப்படிந்து அவைகளை நாம்‌ 
கைக்கொள்ளும்‌ போது சாத்தானை எதிர்க்கும்‌ சக்தி நமக்கு உண்டாகும்‌. 








நமக்குள்ளே ஒருவர்‌ இருக்கிறார்‌ அல்லவா? நாம்‌ தனிப்பட்ட மனிதர்கள்‌ 
அல்லவே. நமக்கு உதவி செய்ய, நம்மை தாங்க, நம்மை வழிநடத்த, 
பலப்படூத்த நமக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளை முறியடிக்க, அவற்றை 
நிக்கிரகம்‌ பண்ண நமக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர்‌ நிலைத்திருக்கிறார்‌. 


அந்த பரிசுத்த ஆவியானவர்‌ சமயத்துக்கு ஏற்ற பிரகாரம்‌ நம்மிலிருந்து 
செயல்படுவார்‌ என்று இறைவாக்கு நமக்கு கற்றுக்‌ கொடுக்கிறது. 


தேவனிடத்திலிருந்து பலவிதமான பாதுகாப்பு, கிருபைகளை நமக்கு 
தேவன்‌ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்‌. அவ்வண்ணமே நம்மை 
பரலோகத்திற்கு கொண்டுசெல்லும்‌ வரைக்கும்‌ அந்த பாதுகாப்பு நம்மை 
விட்டு அது நீங்கவே நீங்காது. இதுவே தேவனுடைய பெரிய 
விலையேறப்பெற்ற கிருபை. 


அருமையான கிறிஸ்துவின்‌ பிள்ளைகளே! தேவனுக்கு இடம்‌ கொடுத்து, 
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌. பிசாசுக்கு இடம்‌ கொடுக்காதிருங்கள்‌. 


யோபுவின்‌ சரித்திரத்தை நாம்‌ பார்க்கும்போது , சாத்தான்‌ தொடுத்த 
போராட்டத்தால்‌ அவருடைய ஆஸ்திகள்‌ எல்லாம்‌ மறைந்து போனது, 
ஐஸ்வர்யங்கள்‌ நீங்கி விட்டது, மிருக ஜீவன்கள்‌ எல்லாம்‌ போய்விட்டது. 
அதோடூகூட அது நின்று போகவில்லையே. 





Page 10௦115 


அவருடைய பிள்ளைகள்‌ எல்லாம்‌ ஒரே நேரத்தில்‌ இறந்து விட்டார்களே. 
அதோடூகூட நின்றுவிடவில்லை. அவர்‌ சரீரம்‌ முழுவதும்‌ குஷ்டரோகத்தினாலே 
பாதிக்கப்பட்டது. அப்போதும்‌ தன்னுடைய நாவினால்‌ பாவம்‌ செய்யவில்லை. 


அவருடைய அருமையான நண்பர்கள்‌ அவரை வார்த்தையால்‌ சித்திரவதை 
செய்து வேதனைப்படுத்தினார்கள்‌ . பக்தனாகிய யோபு சொன்னார்‌ 
என்னுடைய உயிர்‌ இருக்கிற வரைக்கும்‌ என்னுடைய உத்தமத்தை என்னை 
விட்டு விலக்கேன்‌ என்றாரே. அருமையான வார்த்தைகள்‌ அல்லவா இது?. 


அவருடைய அருமையான மனைவி சொன்னாள்‌ , இன்னும்‌ கடவுள்‌ மேல்‌ 
உங்களுக்கு நம்பிக்கையா?. தேவனை தூவித்து ஜீவனை விடும்‌ என்றாள்‌. 
அப்பொழுது அவன்‌ மனைவி அவனைப்‌ பார்த்து: நீர்‌ இன்னும்‌ உம்முடைய 
உத்தமத்தில்‌ உறுதியாய்‌ நிற்கிறீரோ? தேவனைத்‌ தூவித்து ஜீவனைவிடும்‌ 
என்றாள்‌. 





அதற்கு அவன்‌: நீ பயித்தியக்காரி பேசுகிறதுபோலப்‌ பேசுகிறாய்‌, தேவன்‌ 
கையிலே நன்மையைப்‌ பெற்ற நாம்‌ தீமையையும்‌ பெறவேண்டாமோ 
என்றான்‌; இவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ யோபு தன்‌ உதடூகளினால்‌ 
பாவஞ்செய்யவில்லை. (யோபு 2:9,10). 


இக்கட்டான அந்த நேரத்தில்‌ அவர்‌ சொன்ன வார்த்தை "நீ பைத்தியக்காரி 
பேசுகிறது மாதிரி பேசுகிறாயே! நீ ஒரு நல்ல பெண்‌ அல்லவா?. நீ ஒரு 
உத்தமி அல்லவா?. தெளிந்த புத்தி உள்ள ஞானமுள்ள பெண்ணல்லவா?. 
ஆனால்‌ நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறாயே என்று சொன்னார்‌ 
யோபு. அப்போதும்‌ பாவத்திற்கு இடம்‌ கொடுக்கவே இல்லை. அவர்தானே 
தேவனால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டார்‌. கர்த்தர்‌ அவரை ஆசீர்வதித்தார்‌ அல்லவா? 
இரண்டூ மடங்கு ஆசீர்வதித்தார்‌ அல்லவா?. 


உங்களையும்‌ என்னையும்‌ தேவன்‌ சோதனையில்‌ தோற்றுப்‌ போவதற்காக 
அழைக்கவில்லை. சோதனையை கொண்டூவருகிற சாத்தானை அந்த 

சத்துருவை ஜெயிப்பதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்‌ பாவம்‌ 
செய்யாத படிக்கு நம்மை அழைத்தார்‌. 











நெருக்கங்கள்‌ வரும்போது "இவ்வளவு நாள்‌ கர்த்தருக்கு காத்திருந்து 
பிரயோசனம்‌ ஒன்றுமில்லையே! தேவனை தேடி என்ன பிரயோஜனம்‌?. 
கட்டளைகளை, பிரமாணங்களை எல்லாம்‌ ஒழுங்காக நான்‌ 
கைக்கொண்டேனே !. ஆனால்‌, இப்போது இப்படி ஆகிவிட்டதே' என்று 
சொல்ல வைத்து விடவேண்டும்‌ என்பது சாத்தானுடைய திட்டமாக 
இருக்கிறது. 





ஆதிநாட்களில்‌ இருந்தது போல இப்பொழுதும்‌ அப்படித்தான்‌ 
சாத்தானுடைய திட்டம்‌ இருக்கிறது. எத்தனை பேர்‌ இப்படி சொல்லுகிறார்கள்‌ 


Page 11 of 15 


அல்லவா?. இவ்வளவு நாட்கள்‌ தேவனை நம்பி இருந்தோம்‌ அல்லவா? என்ன 
நிகழ்ந்துவிட்டது. போதும்‌ போதும்‌ இத்தனைநாள்‌ கடவுளைத்‌ தேடியது 
போதும்‌. ஜெபித்து ஒன்றும்‌ பிரயோசனம்‌ இல்லையே. எதிர்பார்த்தது ஒன்றும்‌ 
நடக்கவில்லையே என்று அவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌ .அவர்கள்‌ சாத்தானுக்கு 
இடம்‌ கொடுக்கிறார்களே. 





அருமையானவர்களே! சாத்தானுக்கு இடம்‌ கொடூக்கவே 
கொடுக்காதீர்கள்‌ என்று இறை வசனம்‌ சொல்லுகிறது. 

ஜனங்களுக்கும்‌ விசுவாசிகளுக்கும்‌ மட்டுமல்ல தேவனுடைய 
ஊழியக்காரர்‌ களுக்கும்‌ இதே ஆலோசனை தான்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
இதை நான்‌ உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்‌ கொள்கிறேன்‌. 


பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தேவதூதன்‌ முன்பாக தேவ 
சமூகத்திலே நிற்கின்ற நேரத்தில்‌ அங்கே சாத்தானும்‌ வந்து யோசுவாவின்‌ 
வலது பக்கத்தில்‌ அவனுக்கு தீமை செய்யும்படி வந்தான்‌. 


" அவர்‌ பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்குக்‌ காண்பித்தார்‌; 
அவன்‌ கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான்‌; சாத்தான்‌ அவனுக்கு 
விரோதஞ்செய்ய அவன்‌ வலதுபக்கத்திலே நின்றான்‌. 


அப்பொழுது கர்த்தர்‌ சாத்தானை நோக்கி: கர்த்தர்‌ உன்னைக்‌ 
கடிந்துகொள்வாராக; சாத்தானே, எருசலேமைத்‌ தெரிந்துகொண்ட கர்த்தர்‌ 
உன்னைக்‌ கடிந்துகொள்வாராக; இவன்‌ அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட 
கொள்ளி அல்லவா என்றார்‌. 


யோசுவாவோவெனில்‌ அழுக்கு வஸ்திரம்‌ தரித்தவனாய்த்‌ தூதனுக்கு 
முன்பாக நின்றிருந்தான்‌. அவர்‌ தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி: 
இவன்மேல்‌ இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களைக்‌ களைந்துபோடூங்கள்‌ 
என்றார்‌; பின்பு அவனை நோக்கி: பார்‌ நான்‌ உன்‌ அக்கிரமத்தை 
உன்னிலிருந்து நீங்கச்செய்து, உனக்குச்‌ சிறந்த வஸ்திரங்களைத்‌ 
தரிப்பித்தேன்‌ என்றார்‌". (சகரியா 3 :1 -4) 


எங்கே பிரதான ஆசாரியன்‌ இருக்கிறான்‌?, தேவ சமூகத்திலே நிற்கிறான்‌. 
அங்கே சாத்தானுக்கு நிற்க எப்படி இடம்‌ கிடைத்தது ?, அதுவும்‌ தேவதூதர்கள்‌ 
மத்தியில்‌ சாத்தான்‌ நிற்கிறான்‌, தீமை செய்வதற்காக. அங்கே சாத்தான்‌ எப்படி 
வலதுபாரிசத்தில்‌ வந்து நின்றான்‌ ?. 

அக்கினியில்‌ இருந்து விடுவிக்கப்பட்ட வனல்லவா? பிரதான ஆசாரியன்‌ 
அல்லவா? நீ ஏன்‌ அவனுக்கு பக்கத்தில்‌ வந்து நிற்கிறாய்‌ என்று சாத்தானை 
கேட்டபோது, சாத்தான்‌ பதில்‌ யோசுவாவிடம்‌ அழுக்கு இருக்கிறது என்பது 
தான்‌. ஆசாரியன்‌ ஆக இருந்தாலும்‌ சரி, ஊழியக்காரன்‌ ஆக இருந்தாலும்‌ சரி, 


Page 12௦115 


அங்கே அக்கிரம கிரியை வந்துவிட்டால்‌ சாத்தான்‌ வலது வலதுபாரிசத்தில்‌ 
வந்து நிற்பான்‌ என்று இறைவசனம்‌ நமக்கு கற்பிக்கிறது. 


அங்கு சொல்லப்பட்ட முக்கிய காரியம்‌ என்னவென்றால்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ சாத்தானை கடிந்து கொள்கிறார்‌. 


யோசுவா தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவன்‌ தான்‌, 
இரட்சிக்கப்பட்டவன்‌ தான்‌, சாத்தானே நீ அப்பாலே போ என்று அவனை 
கடிந்து கொண்ட போதிலும்‌, சாத்தான்‌ பிடிவாதமாய்‌ நிற்க காரணம்‌ 
யோசுவாவின்‌ இரட்சிப்பின்‌ வஸ்திரத்திலே அழுக்குப்‌ படிந்து இருக்கிறது. 





கொடுக்கப்பட்ட இரட்சிப்பின்‌ வஸ்திரத்தில்‌ அழுக்கு அல்லது சிறு 
அழுக்கு புள்ளிகள்‌ இருந்தால்‌ அங்கே சாத்தான்‌ வந்து வலதுபாரிசத்தில்‌ 
நிற்பான்‌. பெற்றுக்கொண்ட இரட்சிப்பின்‌ வஸ்திரம்‌ எப்படி 
கொடுக்கப்பட்டதோ அப்படியே காத்துக்கொள்ளப்பட வேண்டும்‌. 





அவர்களுக்கு ஆண்டவர்‌ மென்மேலும்‌ மகாமேன்மையான 
ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்‌. இரட்சிப்பின்‌ வஸ்திரம்‌ மாத்திரமல்ல, 
சித்திரத்தையல்‌ ஆடை உண்டு, நீதியின்‌ வஸ்திரம்‌ உண்டு, நீதியின்‌ 
சால்வையை உண்டு, எவ்வளவோ இருக்கிறது. நிறைவாக அவைகள்‌ 
இருக்கிறது .அப்படிப்பட்ட அலங்காரங்களால்‌ நம்மை அலங்கரித்து பின்பு 
தான்‌ தேவன்‌ நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார்‌. 





சித்திரத்‌ தையல்‌ ஆடை இரட்சிப்பின்‌ அலங்காரத்தை 
குறிக்கிறது.ஊசியில்‌ நூலை கோர்த்து அலங்கார வேலை அதாவது 
எம்பிராயட்ரி செய்வது போல. எம்பிராய்டரி செய்யும்போது அந்தத்‌ துணியில்‌ 
ஊசியினால்‌ குத்தி, குத்தி தான்‌ இவ்வேலை செய்யப்படும்‌ . அந்த துணிக்கு 
வேதனை, வலி எவ்வளவு இருக்குமோ! அதேபோல மனிதர்களாகிய நம்முடைய 
வாழ்க்கையிலே வசனத்தை கைக்கொள்ளுகிற காலங்களில்‌ அதிகமான 
நெருக்கடிகளும்‌ அதிகமான சோதனைகளும்‌ இருக்கலாம்‌. 


அருமையானவர்களே! இந்த வேதனை, வலிகளைக்‌ கண்டு யாரும்‌ பயந்து 
விட வேண்டாம்‌. நம்மை கர்த்தர்‌ உன்னத நிலைக்கு கொண்டு போகிறார்‌ 
என்பதே அதன்‌ பொருள்‌. 


பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தில்‌ அழுக்கு இருந்தபடியினால்‌, 
சாத்தான்‌ வலது பக்கத்தில்‌ தீமை செய்யும்படியாக வந்து நின்றான்‌. அவனை 
ஊழியத்தில்‌ இருந்து தள்ளுவதற்காக, அந்த ஊழியத்தை பறித்துக்‌ 
கொள்வதற்காக , ஊழியத்தில்‌ இருந்து பிரிப்பதற்காக , அவன்‌ பெற்ற 
ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி அங்கு சத்துரு வந்து நிற்கிறான்‌. ஆண்டவர்‌ 
அதைக்‌ கண்டார்‌. 





Page 13 of 15 


தனக்கு முன்பாக நிற்கிறவர்களை பார்த்து இவனை அழைத்துக்கொண்டு 
போங்கள்‌ . வஸ்திரத்தை மாற்றி அழைத்துக்கொண்டு வாருங்கள்‌ என்று 
சொன்னார்‌. அப்படியே அவனை அழைத்துக்கொண்டு போய்‌ வஸ்திரத்தை 
மாற்றி அழைத்துக்கொண்டு வந்த போது, ஆண்டவர்‌ சொன்னார்‌. 


பார்‌ நான்‌ உன்‌ அக்கிரமங்கள்‌ நீங்கச்‌ செய்து உனக்கு சிறந்த 
வஸ்திரத்தை கொடுத்தேன்‌ என்று ஆண்டவர்‌ சொன்னார்‌. 


தேவனுக்கு முன்பாக நிற்கிற அவர்கள்‌ யார்‌ தெரியுமா?. அவர்கள்‌ 
தேவனுக்கு அன்பானவர்கள்‌ , தேவனால்‌ நியமிக்கப்பட்டவர்கள்‌, தேவனால்‌ 
அதிகாரம்‌ பெற்ற ஊழியக்காரர்கள்‌. அவர்களிடத்தில்‌ தான்‌ கர்த்தர்‌ சொன்னார்‌ 
அவன்‌ வஸ்திரத்தை மாற்றுங்கள்‌ என்று. அவன்‌ வந்த பின்னர்‌ பார்‌ உன்‌ 
அக்கிரமத்தை நீக்கி சிறந்த வஸ்திரத்தை மறுபடியும்‌ அவனுக்கு கொடுத்து 
விட்டேன்‌. இனிமேல்‌ அதை நீ காத்துக்‌ கொள்‌ என்று கர்த்தர்‌ சொன்னார்‌. 





அருமையானவர்களே ! 


பிசாசுக்கு இடம்‌ கொடாதீர்கள்‌. இறைவாக்கியம்‌ இதைத்தான்‌ திரும்ப 
திரும்ப சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டூம்‌. முதலாவது 
தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்‌ .த வனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்து 
பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம்‌. அவனை ஓட ஓட விரட்டூவோம்‌. 


தேவனிடத்தில்‌ உள்ள ஐக்கியத்தை காத்துக்‌ கொள்வோம்‌. கர்த்தர்‌ 
நம்மை ஆசீர்வதிப்பார்‌. இவைகளை மனதில்‌ வைத்துக்கொள்ளுங்கள்‌. 
சோதனை ஏன்‌ எனக்கு வருகிறது? ஐயோ! சோதனை வந்துவிட்டதே! ஏதோ 
நாம்‌ பெருந்தவறு செய்துவிட்டோம்‌ என்று திடுக்கிட்டு, பயந்து போகாதீர்கள்‌. 
துதான்‌ வழி, இந்த வழி இப்படித்தான்‌ இருக்கும்‌, இதுதான்‌ கர்த்தர்‌ நமக்கு 
காண்பிக்கிற வழி, இயேசு சுவாமி மாதிரி காண்பித்து தானே அவ்வழி அவர்‌ 
கடந்து போனார்‌. தேவன்‌ நடந்து சென்ற வழியாக நாமும்‌ செல்லுவோம்‌. நாம்‌ 
எந்த நிலையிலும்‌ இருந்தாலும்‌ சரி நமது இரட்சிப்பின்‌ வஸ்திரம்‌ கரைபடாமல்‌ 
இருக்கும்படி நாம்‌ காத்துக்‌ கொள்வோம்‌. 








8 

















கர்த்தர்‌ நம்‌ அனைவரையும்‌ ஆசீர்வதிப்பாராக. 


9999 டவ பவம்‌ 


Page 14௦115 


நீங்கள்‌ வாசித்த இச்செய்தி அப்போஸ்தலர்‌. 5. ஏசுதாசன்‌ அவர்கள்‌ 
நம்பிக்கை ல்‌ பிரசங்கித்த சுவிசேஷ செய்திகளாகும்‌. 


பிரதி வியாழன்‌ காலை 7-30 மணி முதல்‌ 8.00 மணிவரை நம்பிக்கை TV 
- ல்‌ ஒளிபரப்பாகும்‌ இந்நிகழ்ச்சியை தவறாது பாருங்கள்‌. 


NJCNGL - என்ற youtube பேவ! - ல்‌ ஞாயிறு பரிசுத்த ஆராதனை 
வீடியோ செய்திகளையும்‌, நம்பிக்கை TVல்‌ பிரசங்கித்த வீடியோ 
செய்திகளையும்‌ காணலாம்‌. 


நேரடி தொடர்புக்கு, ஜெப உதவிகளுக்கு குறிப்பிடப்பட்ட எண்களை 
தொடர்புகொள்ளுங்கள்‌. 





Page 15௦115 


